GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 1 . 60 Paise . 


KAMID 


* IF T 


. 
* " HT 
- - - 

ப 
PIE 


NMEN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


1க 


. 


NADO 


11 


TRUT 


H ALON 


ONE TRY 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 333] 


CHENNAI , FRIDAY , DECEMBER 18 , 2009 

Margazhi 3 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
கடலூர் மாவட்டம் - கடலூர் வட்டத்தைச் சீரமைத்து குறிஞ்சிப்பாடியை தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக 

குறிஞ்சிப்பாடி வட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 

[ அரசாணை (நிலை ) எண் 483 , வருவாய் ( வ .நி .1(1) த் துறை, 18 டிசம்பர் 2009. ) 
No. II(2 )/ REVI690 ( d - 1 )/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடலூர் மற்றும் பண்ருட்டி வட்டங்களில் உள்ள 
பின்வரும் வருவாய்க் கிராமங்களைப் பிரித்து 2009ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாளிலிருந்து குறிஞ்சிப்பாடியை 
தலைமையிடமாகக் கொண்டு குறிஞ்சிப்பாடி வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய்க் குறுவட்டங்களை 
தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . குறிஞ்சிப்பாடி 2 . குள்ளஞ்சாவடி ஆகிய குறுவட்டங்கள் 
மீது தற்போது கடலூர் மற்றும் பண்ருட்டி வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியரால் 
2009ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


அட்டவணை 


வ . எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


குறிஞ்சிப்பாடி 


ஸ்ம்ம் 


( 3 ) 
1 . மருவாய் 
2 . நைனார்குப்பம் 
3 . பார்வதிபுரம் 

குருவப்பன்பேட்டை 
மேலபுதுப்பேட்டை 

பூதம்பாடி 
7 . சேராக்குப்பம் 

கொளக்குடி 
9 . கொத்தவாச்சேரி 
10 . குறிஞ்சிப்பாடி (வடக்கு , தெற்கு ) (பேரூராட்சி ) 
11 . கண்ணாடி 
12 . கல்குணம் 
13 . கருங்குழி 


DTP - ||- 2 EX . ( 333 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


( 3 ) 


குறிஞ்சிப்பாடி - தொடர்ச்சி 


14 . பெத்தநாயக்கன்குப்பம் 

கஞ்சமாநாதன் பேட்டை 
எல்லப்பன்பேட்டை (பேரூராட்சி ) 

ஆபத்தாரணபுரம் 
18 . கஞ்சமநாதபுரம் 

விருப்பாட்சி 
20 . ஆடூர்குப்பம் 
21 . ஆடூர் அகரம் 
22 . அரங்கமங்கலம் 

ராசாக்குப்பம் 
24 . வடக்கு மேலூர் ( நெய்வேலி நகரம் ) 

தெற்குமேலூர் 
26 . வேலுடையான்பட்டு 
27 . அத்திப்பட்டு 
28 . வானாதிராயபுரம் 
29 . தென்குத்து 

வடக்குத்து 


கீழூர் 


32 . வெங்கடாம்பேட்டை 

அன்னதானம்பேட்டை 


குள்ளஞ்சாவடி 


வழுதலம்பட்டு 

தையல்குணாம்பட்டினம் 
3 . ரெங்கநாதபுரம் 

பூவாணிக்குப்பம் (வடக்கு , தெற்கு ) 
டி .பாளையம் 
தம்பிபேட்டை 
கேசவநாராயணபுரம் 
ஆதிநாராயணபுரம் (கிழக்கு , மேற்கு ) 
தானூர் 
சிறுபாலையூர் ( வடக்கு , தெற்கு ) 

கருவேப்பம்பாடி 
12 . கிருஷ்ணன்குப்பம் 

திம்மராவுத்தன்குப்பம் 
தோப்புக்கொல்லை 
அம்பலவாணன் பேட்டை 
அணுக்கம்பட்டு 
அகரம் ( கிழக்கு , மேற்கு ) 
குண்டியமல்லூர் ( வடக்கு , தெற்கு ) 

ஆயிக்குப்பம் 
20 . இடங்கொண்டான்பட்டு 

அகத்திமாபுரம் 

தீர்த்த னகிரி 
23 . மதனகோபாலபுரம் 
24 . கோரணப்பட்டு 
25 . பேய்க்காநத்தம் 
26 . புலியூர் 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கரூர் மாவட்டம் - குளித்தலை வட்டம் தரகம்பட்டியைத் தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக 

கடவூர் வட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 


[ அரசாணை (நிலை ) எண் 484 , வருவாய் ( வ .நி .10த் துறை , 18 டிசம்பர் 2009.] 


No . II ( 2 )/ REV / 690 ( d2 )/ 2009 . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் வட்டங்களை 
சீரமைத்து 2009ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாளிலிருந்து தரகம்பட்டியைத் தலைமையிடமாகக் கொண்டு கடவூர் 
வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


2 . புதிதாக உருவாக்கப்படும் கடவூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1. கடவூர் 2 . மைலம்பட்டி ஆகிய குறுவட்டங்கள் மீது தற்போது 
குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி கடவூர் வட்டாட்சியரால் 2009 ஆம் 
ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


அட்டவணை 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


கடவூர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 

( 3 ) 
1 . ஆதனூர் 
2 . செம்பியாநத்தம் 
3 . தே .இடையப்பட்டி 
4 . முள்ளிப்பாடி 
5 . பாலவிடுதி 
6 . மாவத்தூர் 


மைலம்பட்டி 


1 . பாப்பயம்பாடி 
2 . வடவம்பாடி 
3 . பண்ணப்பட்டி 
4 . வரவணை 
5 . மஞ்சாநாயக்கன்பட்டி 
6 . காளையாப்பட்டி 
7 . மேலப்பகுதி 
8 . தேவர்மலை 
9 . கீழ்ப்ப குதி 
10 . வாழ்வார்மங்கலம் 
11. தென்னிலை 
12 . வெள்ளப்பட்டி 
13 . கீரனூர் 
14 . கொசூர் 
15 . மத்தகிரி 
16 . தொண்டமாங்கினம் 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவள்ளூர் மாவட்டம் - அம்பத்தூர் வட்டத்தை இரண்டாகப் பிரித்து மாதவரத்தை தலைமையிடமாகக் கொண்டு 

புதிதாக மாதவரம் வட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 

[ அரசாணை (நிலை) எண் 485 , வருவாய் ( வ . நி . 11) த் துறை , 18 டிசம்பர் 2009.) 
No . II ( 2)| REVI690 ( d3)/ 2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூர் வட்டத்தை சீரமைத்து 
2009ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாளிலிருந்து மாதவரத்தை தலைமையிடமாகக் கொண்டு மாதவரம் வட்டமொன்று 
கீழ்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் மாதவரம் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 .மாதவரம் 2 . செங்குன்றம் ஆகிய குறுவட்டங்கள் மீது தற்போது 
அம்பத்தூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி மாதவரம் வட்டாட்சியரால் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 
23ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 

அட்டவணை 
வ . எண் குறுவட்டத்தின் 

வருவாய் கிராமங்களின் பெயர் 
பெயர் . 

( 3 ) 
மாதவரம் 

கத்திவாக்கம் 
2 . எர்ணாவூர் 
3 . திருவொற்றியூர் 1 
திருவொற்றியூர் 2 
சாத்தங்காடு 
சடையன்குப்பம் 
கடப்பாக்கம் 
எலந்தஞ்சேரி 
மணலி , 
ஆமுல்லைவாயல் , 

வைக்காடு 
10 . மாதவரம் 1 
11 . மாதவரம் 2 
12 . சின்ன சேக்காடு 


( 2 ) 


ம்ம் 


2 


செங்குன்றம் 


* 


* 


* 


1 . செங்குன்றம் 
2 . கதிர்வேடு 
3 . சூரப்பட்டு 

புழல் 
விளக்குப்பட்டு 
நாரவாரிக்குப்பம் 
தண்டல் கழனி 
புள்ளி லையன் 1 & 2 

கிராண்ட்லையன் 
10 . வடபெரும்பாக்கம் 

பாயசம்பாக்கம் 
12 . செட்டிமேடு 
13 . அத்திவாக்கம் 
14 . பாலவாயல் 
15 . தீர்த்தகரையம்பட்டு 
16 . அழிஞ்சிவாக்கம் 
17 . வடகரை 
18 . விளாங்காடுப்பாக்கம் 

சிறுகாவூர் 
20 . அரியலூர் 

சென்றம்பாக்கம் 

தீயம்பாக்கம் 
21 . மாத்தூர் 
22 . மஞ்சம்பாக்கம் 
23 . கொசப்பூர் 
24 . புத்தகரம் 

கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


TRINTED AND THAT DO THE DIRECTOR SHETORIEVA SR SEITIS.SENI 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


